﻿பிஃரு மஊனா 
-----
ரஜீஃ என்ற இடத்தில் நடைபெற்ற மேற்கூறப்பட்ட துக்கமான நிகழ்ச்சிக்குப் பின் அதைவிட படுபயங்கரமான, ஒரு துக்கமான சம்பவம் நடந்தது. இதையே வரலாற்றில் பிஃர் மஊனா அசம்பாவிதம் என குறிப்பிடப்படுகிறது. அதன் சுருக்கமாவது: 
ஈட்டிகளுடன் விளையாடுபவன் என்றழைக்கப்படும் அபூபரா என்ற ஆமிர் இப்னு மாலிக் என்பவன் மதீனாவில் நபி(ஸல்) அவா்களைச் சந்நித்தான். நபியவா்கள் அவனுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுத்தார்கள். அவன் அதை ஏற்கவுமில்லை, அதை மறுக்கவுமில்லை. அவன் நபியவா்களிடம் 'அல்லாஹ்வின் தூதரே! நஜ்து மக்களை இஸ்லாமின் பக்கம் அழைக்க என்னுடன் உங்களது தோழா்களை அனுப்புங்கள், அவா்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என நான் எண்ணுகிறேன்” என்றான். அதற்கு நபியவா்கள் 'நஜ்துவாசிகள் எனது தோழா்களுக்கு ஆபத்து ஏதும் விளைவிக்கலாம் என நான் அஞ்சுகிறேன்” என்றார்கள். அதற்க அபூபரா 'நான் அவா்களை பாதுகாப்பேன்” என்றான். எனவே, நபியவா்கள் நாற்பது தோழா்களை அனுப்பினார்கள். இது இப்னு இஸ்ஹாக் (ரஹ்) உடைய கூற்று. ஆனால் எழுபது நபா்கள் என ஸஹீஹுல் புகாரியில் வந்துள்ள எண்ணிக்கையே சரியானதாகும். இவா்களுக்கு ஸாயிதா குடும்பத்தைச் சோ்ந்த முன்திர் இப்னு அம்ர் என்பவரை நபியவா்கள் தலைவராக்கினார்கள். பிற்காலத்தில் இவா் 'முஃனிக் லியமூத்” மரணமாக விரைந்தவா் என்று இவா் அழைக்கப்பட்டார். அதற்குக் காரணம், அவா் இந்நிகழ்ச்சியில் வீரமரணம் அடைய முதலாவதாக விரைந்தார். அனுப்பப்பட்ட தோழா்கள் அனைவரும் முஸ்லிம்களில் மிகச் சிறந்தவா்களாகவும், குர்ஆனைக் கற்றுத் தோ்ந்தவா்களாவும் இருந்தனா். இவா்கள் பகலில் விறகு பொறுக்கி அதை விற்று திண்ணைத் தோழா்களுக்கு உணவு வாங்கி வருவா். இரவில் குர்ஆன் ஓதுவதும், தொழுவதுமாக தங்களது வாழ்வைக் கழித்து வந்தனா்.   
இவா்கள் அவனுடன் புறப்பட்டு பிஃரு மஊனா என்ற இடத்தை அடைந்தனா். இந்த இடம் ஆமிர் கிளையினருக்குச் சொந்தமான நிலத்திற்கும் ஸுலைம் கிளையினருக்கு சொந்தமான விவசாயக் களத்திற்கும் மத்தியலுள்ள நீர் நிலையாகும். அங்கு அனைவரும் தங்கிக்கொண்டு ஹிராம் இப்னு மில்ஹான் என்ற தோழரை நபி (ஸல்) அவா்களின் கடிதத்தைக் கொடுத்து ஆமிர் இப்னு துiஃபல் என்பவனிடம் அனுப்பினா். இந்த அல்லாஹ்வின் எதிரி அக்கடிதத்தை படிக்கவில்லை. அவன் சாடைக்காட்ட, ஒருவன் சிறு ஈட்டியால் ஹிராமைப் பின்புறத்திலிருந்து குத்தினான். தான் குத்தப்பட்டதையும், தனது உடம்பில் இரத்தம் வருவதையும் பார்த்த ஹிராம் 'அல்லாஹு அக்பா். அல்லாஹ் மிகப் பெரியவன், கஅபாவின் இறைவின் மீது சத்தியம்! நான் வெற்றி பெற்றுவிட்டேன்” என்று கூறினார்.  
அல்லாஹ்வின் எதிரியான அவன் எஞ்சிய மற்ற நபித்தோழா்களைக் கொல்வதற்கு ஆமிர் கிளையினரை அழைத்தான். ஆனால், அபூபரா இவா்களுக்கப் பாதுகாப்பு அளித்திருப்பதால் ஆமிர் கிளையினா் அதற்கு மறுத்து விட்டனா். பின்பு ஸுலைம் கிளையினரை அழைத்தான். ஸுலைமினரில் உஸைய்யா, ரிஃல், தக்வான் என்ற மூன்று வகுப்பினா் அவனது அழைப்பை ஏற்று அவனுடன் கிளம்பினா். இவா்கள் அனைவரும் நபித்தோழா்களைச் சுற்றி வளைத்து நபித்தோழா்களுடன் சண்டையிட்டனா்.  இதில் தோழா்கள் அனைவரும் கொல்லப்பட்டனா். ஆனால், கஅபு இப்னு ஜைது இப்னு நஜ்ஜார் என்ற தோழா் மட்டும் படுகாயங்களுடன் பூமியில் சாய்ந்தார். இவா் இறந்துவிட்டதாக எதிரிகள் எண்ணினா். எதிரிகள் சென்ற பிறகு அவ்விடத்தில் இருந்து தப்பித்து மதீனா வந்தார். இவா் பின்னால் நடந்த அகழ் போரிலும் கலந்தார். அதில் எதிரிகளால் கொல்லப்பட்டார்.  
தோழா்களில் அம்ர் இப்னு உமைய்யா ளம்ரி, முன்திர் இப்னு உக்பா இப்னு ஆமிர் ஆகிய இருவரும் முஸ்லிம்களின் வாகனங்களை மேய்த்து வருவதற்க்காகச் சென்றிருந்தனா். அங்கிருந்து முஸ்லிம்கள் தங்கியிருந்த இடத்திற்கு மேல் பிணந்தின்னி பறவைகள் வட்டமிடுவதை பார்த்து முஸ்லிம்களுக்கு ஏதோ ஆபத்து நிகழ்ந்து விட்டதை உணா்ந்தனா். உடனே அவ்விருவரும் அங்கு விரைந்தனா். எதிரிகள் தங்கள் தோழா்களை வஞ்சித்ததைப் பார்த்து பொங்கி எழுந்தனா். தாங்கள் இருவா் மட்டுமே இருக்கிறோம் என்பதையும் பொருட்படுத்தாமல் துணிச்சலுடன் எதிரிகளை எதிர்த்தனா். நீண்ட நேர சண்டைக்குப் பின் முன்திர் எதிரிகளால் கொல்லப்பட்டார். அம்ர் இப்னு உமையா கைதியாக்கப்பட்டார். அம்ர் முழா் குடும்பத்தைச் சார்ந்தவா் என்று தெரியவந்ததும் அவரின் முன்னந்தலையை சிரைத்துவிட்டு எதிரிகளின் தலைவனான ஆமிர் தனது தாய் செய்திருந்த நோ்ச்சைக்காக அவரை உரிமையிட்டு விட்டான். அம்ர் இப்னு உமைய்யா ழம்ரி (ரழி) முஸ்லிம்களில் மிகச் சிறந்தவா்களான இந்த எழுபது தோழா்கள் கொல்லப்பட்ட, மிகக் கவலையூட்டும் செய்தியை நபி (ஸல்) அவா்களிடம் கூறவதற்காக மதீனா நோக்கி விரைந்தார். இந்நிகழ்ச்சி உஹுத் போரில் ஏற்பட்ட வேதனையை மீண்டும் முஸ்லிம்களுக்கு நினைவூட்டியது. ஆனால் போரில் சண்டையிட்டு இறந்தனா். இவா்கள் வஞ்சகமாகத் தாக்கப்பட்டு மரணமடைந்தனா்.  
அம்ர் இப்னு உமையா (ரழி) மதீனா திரும்பும் வழியில் கனாத் என்ற பள்ளத்தாக்கில் உள்ள கா்கரா என்ற இடத்தில் ஒரு மர நிழலில் தங்கினார். அப்போது கிலாப் கோத்திரத்தை சோ்ந்த இருவரும் அதே இடத்தில் வந்து தங்கினா். அம்ர் அவ்விருவரையும் எதிரிகளைச் சோ்ந்தவா்கள் என்றெண்ணி அவ்விருவரும் நன்கு கண் அயா்ந்துவிட்ட பின் தனது தோழா்களுக்காக பழிவாங்கும் நோக்கத்தில் அவ்விருவரையும் கொன்று விட்டார். ஆனால், கொன்று முடித்தபின் அவ்விருவரிடமும் நபி(ஸல்) அவா்களின் ஒப்பந்தக் கடிதம் இருப்பதை பார்த்தார். அது அவருக்கு முன்னதாக தெரியாது. மதீனா வந்தடைந்ததும் தனது செயலை நபியவா்களிடம் கூறி வருந்தினார். அதற்கு நபி(ஸல்) அவா்கள் 'நீ கொலை செய்த இருவருக்காக நான் நிச்சயம் தியத் (கொலைக் குற்றத்திற்குரிய பரிகாரத் தொகை) கொடுக்க வேண்டியது கடமையாகிவிட்டது எனக் கூறி, முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம்களின் ஒப்பந்தகாரா்களான யூதா்களிடம் இந்த தியத்தை வசூல் செய்து கொடுத்தார்கள். (ஸஹீஹுல் புகாரி, இப்னு ஹிஷாம், ஜாதுல் மஆது) சில நாட்களுக்குள் நடந்த ரஜீஃ, பிஃரு மஊன் ஆகிய இவ்விரு நிகழ்ச்சிகள் நபி(ஸல்) அவா்களுக்குப் பெரும் கவலை அளித்தன. நபியவா்கள் மிகுந்த சஞ்சலத்திலும் துக்கத்திலும் ஆழ்ந்தார்கள். தங்களின் தோழா்களுக்கு மோசடி செய்த கூட்டத்தினருக்கு எதிராக நபியவா்கள் பிரார்தித்தார்கள். (இப்னு ஸஆது) அனஸ் (ரழி) கூறுகிறார்கள்: தங்களின் தோழா்களை பிஃரு மஊனா வில் கொன்றவா்களை நபி(ஸல்) அவா்கள் முப்பது நாட்கள் சபித்தார்கள். ஃபஜ்ரு தொழுகையில் ரிஃலு, தக்வான், லஹ்யான், உஸய்யா ஆகிய கோத்திரத்தினருக்கு எதிராக நபியவா்கள் பிரார்த்தனை (குனூத் நாஜிலா) செய்தார்கள். மோசடி செய்த ஒவ்வொரு வகுப்பாரின் பெயரை கூறி வரும்போது 'உஸய்யா வமிசத்தினா் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்தனா்” என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ் நபி (ஸல்) அவா்களுக்கு குர்ஆன் வசனம் ஒன்றை இறக்கினான். ஆனால், அதை அல்லாஹ் பிற்காலத்தில் குர்ஆனிலிருந்து எடுத்துவிட்டான். 'நாங்கள் எங்களது இறைவனை சந்தித்தோம், அவன் எங்களை பொருந்திக் கொண்டான். நாங்களும் அவனை பொருந்திக் கொண்டோம் என்ற செய்தியை எங்களது கூட்டத்தினருக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள்” என்பதே அவ்வசனம். அதற்குப் பின் நபி(ஸல்) அவா்கள் தங்களது இந்த பிரார்த்தனையை நிறுத்திக் கொண்டார்கள். (ஸஹீஹுல் புகாரி)  
